© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Re. 0.80 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


Sor EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No. 54] CHENNAI, MONDAY, FEBRUARY 6, 2023 
Thai 23, Subakiruthu, Thiruvalluvar Aandu-2054 


Part II—Section 2 


Notifications or Orders of interest to a Section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வணிகவரி மற்றும்‌ பதிவுத்‌ துறை 
கலைமகள்‌ சபா (பதிவு எண்‌. 16/1984) தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவு சட்டத்தின்படி தனி அலுவலர்‌ நியமனம்‌ 
செய்தல்‌ பற்றிய அறிவிக்கை. 
[அரசாணை நிலை எண்‌. 11, வணிகவரி மற்றும்‌ பதிவு (Ts துறை, 6 பிப்ரவரி 2023, 
தை 23, சுபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2054./ 

No. 11(2)/CTR/93(a)/2023. 

1975-ஆம்‌ ஆண்டைய தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவுச்‌ சட்டத்தின்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 1975-ல்‌ 27) 
பிரிவு 34-A இன்‌ உட்பிரிவு (1(0)-ன்‌ கீழ்‌ வழங்கப்பட்ட அதிகாரங்களைக்‌ கொண்டு, தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
திருமதி 5. இந்திரா, உதவி பதிவுத்‌ துறை தலைவர்‌, சென்னை சரகம்‌ (Chennai Zone) என்பவரை கலைமகள்‌ சபா 
(பதிவு எண்‌. 16/1984) என்ற சங்கத்தின்‌ விவகாரங்களை நிர்வகிக்க 07-01-2023 முதல்‌ ஒரு வருட காலத்திற்கு 
தனி அலுவலராக நியமிக்கிறார்‌. 


2. இந்த அறிவிக்கை 07-01-2023-ஆம்‌ நாளிலிருந்து செயலுக்கு வந்துள்ளதாகக்‌ கருதப்பட வேண்டும்‌. 


பா. ஜோதி நிர்மலாசாமி, 


அரசுச்‌ செயலாளர்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


॥-2 Ex. (54) 


